ததை ISSN : 2455-0531 
9 இனம்‌ இனழ்மதர்‌ 00ம்‌. 


பனினாட்டு இணையத்‌ தமிழாய்ஜ்தழ்‌ 
இலக்கணம்‌, இலக்கியம்‌, கலை, பண்பாடு, அறிவியல்‌, கணினிசார்‌ ஆய்வை இனங்காண! 


மர்‌ :1 இதர்‌:1, ம 2015 Vol, I Issue 1, May 2015 


| வடுக காப்சியகற்னு | 
ஓலைச்சுவடிகள்‌ - காகிதசசுவடிகள்‌; 


அறிமுகவுரை 
இலக்கணம்‌ 
சங்க இலக்கியம்‌ சமய இலக்கியங்கள்‌ 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு சிற்றிலக்கியங்கள்‌ 


வன்‌ கக்‌, ரூணாடாமேோரோ.. Welcorm 


க௯பித் பொக - Kalirhthogai 


கப உ இமைக்கிி யாட்‌ 01 கா 
எழச்க௱ானார்‌ ௫ டை ஞா பமாகுான்‌ பின்னா 
பகிப்பாக ட பாரி நிணம்‌ (ரை - . Out of Stock , 
| 15M : click Out of 
Pages உறு bscr 
பாதிப்பு ம தா ஈக! 
Published Year: ப 
கயிலை ; C5௧. 140 


inam:Tnternational Research E Tournal Tamil Studies 


ISSN : 2455 - 0531 6w 2015 மலர்‌ : 1 இதம்‌ : 1 


May 2015 Volume I Issue 1 


இனம்‌ 


பன்னாட்டு இணையத்‌ தமிமுய்லிதம்‌ 
An Internationally Refereed e Journal of 
Tamil Studies பரிதாபம்‌ யபிஎச்‌.டி.யும்‌ பாவ 
ய.ஜி.சி.யும்‌ 


பழிப்பாசி ரியர்‌ முனைவர்‌ க.ப.அறவாணன்‌ 3 


இணையக்கில்‌ கலித்தொகை 


உள்சள ... 


முனைவர்‌ மூமுனீஸ்லர்த்றி. 
முனைலர்‌ நசற்தியராவ. முனைவர்‌ இரா. குணசீலன்‌ 8 


அறநூல்களின்‌ 
ஆசிரியர்குழு தோற்றத்திற்கான கேவைகளும்‌ 


காரணமும்‌ 

முனைவர்‌ சிலம்பு நா. சல்வரா௬ (சஜி) 
முனைவர்‌ ஆ. மணி புதுச்‌) முனைவர்‌ ந. இராஜேந்திரன்‌ 18 
முனைவர்‌ உ. பாலாஜி (கோலை மீடியம்‌ சிறுகதையில்‌ வறுமைப்‌ 
முனைவர்‌ ன மாரன்‌ (பரங்கி புனைவு 
முனைவர்‌ சி. இறவிச௪ங்கழ்‌ மதுறைி 
முனைலர்‌ ப. சிவமாருநி காய்லாந்த)ி ௪. முத்துச்செல்வம்‌ 24 
முனைவர்‌ ௪. முற்துசஷல்லம்‌ (மாலை 


மலைய௫கடாம்‌ நவிலும்‌ மானுட 
விழுமியங்கள்‌ 


எளியிடூபலர்‌ 


முனைவர்‌ மு. முனீஸ்மூர்த்தி (அமுதன்‌) 
த 

முனைவர்‌ தசத்தியராஜ்‌. 
கோவை புதுயுக நூல்‌ வெளியீடு : 


9600370671 கலித்தொகைய்யதிய்பும்‌ 
inameditor@gmail.com உரைச்சிறய்பும்‌ 


www.inamtamil.com முனைவர்‌ த. சத்தியராஜ்‌ (நேயக்கோ) 
2 


பீச்சி : நூல்மதிப்புரை 
முனைவர்‌ அருவி.தேன்மொழி 47 


inam:International Research E_Journal Tamil Studies ISSN : 2455-0531 
May 2015, Issue : 1 www.inamtamil.com 


இணையத்தில்‌ க௯லித்ஷாலை 


முனைவர்‌ இரா.குணசீலன்‌ 
கே.எஸ்‌.ஆர்‌.மகளிர்‌ கல்லூரி 
திருச்செங்கோடு. 


தமிழ்மொழியின்‌ சிறப்பு அதன்‌ தொன்மையில்‌ மட்டுமில்லை, அதன்‌ தொடர்ச்சியிலும்‌ 
உள்ளது என்ற உண்மைக்குத்‌ தக்க சான்றுதான்‌ இன்றைய இணையத்தமிழ்‌ வளர்ச்சி. முச்சங்கம்‌ 
வைத்தோம்‌ மூன்றுதமிழ்‌ வளர்த்தோம்‌ என்று நம்‌ முன்னோரின்‌ பெருமையை மட்டுமே 
பேசிக்கொண்டிருக்காமல்‌, காலத்துக்கேற்ப நாம்‌ நம்‌ மொழியை இணையத்தில்‌ கையாளக்‌ 
கற்றுக்கொண்டோம்‌. அதனால்‌ இன்று நம்‌ பழந்தமிழ்‌ இலக்கியங்களின்‌ பெருமை உலகத்தோரால்‌ 
வியந்து நோக்கப்படுகிறது. தமிழ்‌ இலக்கியப்‌ பரப்பில்‌ சங்ககாலத்தை மட்டுமே பொற்காலம்‌ 
என்றழைக்கிறோம்‌. அக்காலத்தில்‌ எழுந்த சங்கஇலக்கிய நூல்கள்‌ சங்கால மக்களின்‌ 
வரலாறாகவே திகழ்கின்றன. பாட்டும்‌, தொகையும்‌ என்றழைக்கப்படும்‌ இந்நூல்களுள்‌ 
கலித்தொகையானது “கற்றறிந்தார்‌ ஏத்தும்‌ கலி” எனப்‌ போற்றப்படுகிறது. இணையத்தில்‌ 
கலித்தொகை பதிப்புகளையும்‌, பதிவுகளையும்‌ எடுத்தியம்புவதாக இக்கட்டுரை அமைகிறது. 
சங்கஇலக்கியத்துள்‌ கலித்தொகையின்‌ இடம்‌ 


பாட்டும்‌, தொகையும்‌ என்றழைக்கப்படும்‌ சங்கஇலக்கியத்தின்‌ ஒவ்வொரு பாடல்களுமே 
சிறந்தவை என்றாலும்‌ அவற்றுள்‌ கலித்தொகைப்‌ பாடல்கள்‌ தனக்கே உரிய சிறப்பியல்களைக்‌ 
கொண்டிருக்கின்றன. பிறபாடல்கள்‌ ஆசிரியப்பாவால்‌ அமைய கலித்தொகையோ கலிப்பாவால்‌ 
அமைந்துள்ளது. ஐந்து திணைகளும்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. பல பாடல்கள்‌, ஓரங்க 
நாடகங்களைப்‌ போல அமைந்துள்ளன. ஏறுதழுவுதல்‌ உள்ளிட்ட பல்வேறு செய்திகள்‌ இன்றும்‌ 
விவாதிக்கப்படுவனவாக விளங்குகின்றன. அதனால்‌ கலித்தொகை கற்றறிந்தார்‌ மட்டுமின்றி 
கல்வி அறிவு இல்லாதவர்களும்‌ பேசும்‌ இலக்கியமாக இன்று செல்வாக்குப்‌ பெற்று விளங்குகிறது. 
கலித்தொகை சுவடிப்‌ பதிப்பு 
தேமதுரத்‌ தமிழோசை உலகமெலாம்‌ பரவும்‌ வகை செய்தல்‌ வேண்டும்‌ என்ற 
உயர்ந்த நோக்கத்துடன்‌ தமிழ்‌ இணையப்‌ பல்கலைக்கழகம்‌ செயல்படுகிறது. உலகில்‌ 
நாற்பதுக்கும்‌ மேற்பட்ட நாடுகளில்‌ பரவி வாழும்‌ தமிழர்கள்‌ தங்களுடைய மரபுகளையும்‌, 
விழுமியங்களையும்‌, பண்பாட்டையும்‌ பாதுகாக்க வேண்டும்‌. இத்தேவையை நிறைவேற்ற 
அவர்கள்‌ தங்கள்‌ மொழி, கலை, இலக்கியம்‌ இவற்றோடு நீங்காத தொடர்புடன்‌ வாழ வேண்டும்‌. 
உலகு தழுவி வாழும்‌ தமிழ்‌ மக்களின்‌ பண்பாட்டுத்‌ தேவைகளை மனத்திற்கொண்டு தமிழக 
முதல்வர்‌ அவர்கள்‌ 1999இல்‌; நடைபெற்ற தமிழ்‌ இணைய மாநாட்டின்‌ நிறைவு விழாவில்‌, தமிழ்‌ 
இணையப பல்கலைக்கழகம்‌ ஒன்று அமைக்கப்படும்‌ என அறிவித்தார்‌. அதை 
நிறைவேற்றும்வகையில்‌ இத்தமிழ்‌ இணையப்‌ பல்கலைக்கழகம்‌ உருவாக்கப்பட்டிருக்கிறது. 
த.இ.க.ஆட்சிக்குழு ஒன்றால்‌ வழி நடத்தப்பட்டு, ஒரு முழுநேர இயக்குநர்‌ பொறுப்பில்‌ செயற்பட்டு 
வருகின்றது. இது தற்போது தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகம்‌ என்று பெயர்‌ மாற்றம்‌ 
செய்யப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில்‌ நூலகம்‌ என்ற பிரிவில்‌ தமிழ்‌ இலக்கிய, இலக்கண 


இனம்‌: பன்னாட்டு இணையத்‌ தமிழாய்விதழ்‌ 15574: 2455-0531 மே 2015, மலர்‌:1 இதழ்‌:1 8 


inam:International Research E_.Journal Tamil Studies ISSN : 2455-0531 
May 2015, Issue : 1 www.inamtamil.com 


நூல்களின்‌ மூலப்பதிப்பும்‌, உரையும்‌ இடம்பெற்றுள்ளன. 'கலித்தொகையின்‌ சுவடிப்பதிப்பை 
இத்தளம்‌ பதிவேற்றம்‌ செய்துள்ளது." 


அலகு மைன காட னா; - காகி அ அ பை பகலா 


ன (வை சாட்டி றா கை தப்ப பைர்‌ கணை இடப படிக தலை ப பப ப) அ பைய வா. 


அறிமுகவுரை 

இலக்கணம்‌ எப்டி மரங்‌ கண்‌ 

அங்க இலக்கியம்‌ அமமா இலக்கியங்கள்‌ 

பதுவு காகா கீழ்‌ க அகணாக்ளு அற்றிமைக அய கன்‌ 
ஹீ! ப்டர௯ னா 


கலித்தொகை மூலப்பதிப்பு, நச்சினார்க்கினியர்‌ உரையுடன்‌ உள்ளது. இதனை மிக 
நுட்பமாக உற்றுநோக்கும்‌ வசதியும்‌ இதில்‌ தரப்பட்டுள்ளது. 


x 0 wwtamilv. 


ண > 
UAL ACADEMY 
ர Tamil Virtual University) 
மூப்பு எங்க ௯௨ ட்‌ மென்பொருட்கள்‌ திட்டங்கள்‌ 


அணைத்தையும்‌ அருள்க, அணைத்தையும்‌ கருக்க] விரிவுப। = = ்‌ 
த்தையும்‌ ருக்கு / விரிவுபடுத்த ல்‌ பகா ர அணைத்தையும்‌ சுருக்கு / விரிவபடுத்த 


சொல்லடைவு [ராமன்‌ வடிவம்‌ / உiterature (Roman) வாட்டு மையாக்கங்ய்ட்ட 
|தமிழ்‌ எண்‌ கவி ல்‌ னககள்‌ தமிழறிஞர்களின்‌ நர்ஸ்கள்‌. 

* இலக்கணம்‌ ஈ தமிழக வரவாறு. கலை பண்பாடு, 
சங்க இலக்கியம்‌ [நிகண்டுகள்‌ இலக்கியம்‌ தொடர்பான நூல்கள்‌ 
1 “பத்துப்பாட்டு பிற நூலக இணையத்‌ தளங்கள்‌ 

பவி வ பத்ககாலை: கலைக்களஞ்சியம்‌ 


| நற்றிணை 
குறுந்கொகை 
ஐங்குறுநூறு சுவடிக்காட்சியகம்‌ 

1 பதிற்றுப்பத்து ல்‌ ்‌ க 
பரிபாடல்‌ பண்பாட்டுக்‌ காட்சியகம்‌ 


கலைச்சொல்‌ தொகுப்புகள்‌ 


கலித்தொகை 

1 அகநானூறு. 
புறநானாறு 

பாட்டும்‌ தொகையும்‌ 


இது தமிழின்‌ தொன்மையையும்‌ அக்காலப்‌ பதிப்பு மரபுகளையும்‌ யாவரும்‌ 
அறிந்துகொள்ள உதவியாக உள்ளது. இவ்விணையதளத்தின்‌ ஒரு கூறாக இடம்பெறும்‌ 
சொல்லடைவு ஆய்வாளர்களுக்குப்‌ பெரிதும்‌ பயனுள்ளதாக உள்ளது. 


காலந்தோறும்‌ கலித்தொகைப்‌ பதிப்புகள்‌ 

விக்கிப்பீடியா இணையதளமானது யாவராலும்‌ தொகுக்கப்படக்‌ கூடிய ஒரு கட்டற்ற 
கலைக்களஞ்சியம்‌. இதில்‌, தமிழ்க்‌ கட்டுரைகள்‌: 67,209 உள்ளன. இதில்‌ கலித்தொகையின்‌ 
பாடல்களும்‌, அதன்‌ சிறப்புகளும்‌, பதிப்பு மரபுகளையும்‌ தரவுகளாகப்‌ பெறமுடியும்‌. 
இவ்விணையதளத்தில்‌ பதிப்புமரபு குறித்த இந்த செய்தியைக்‌ காணமுடிகிறது. கலித்தொகை 
நூலை முதன்முதலில்‌ பதிப்பித்தவர்‌ சி.வை. தாமோதரம்பிள்ளையவர்கள்‌. பதிப்பித்த ஆண்டு 
1887. கலித்தொகை மூலமும்‌ நச்சினார்க்கினியர்‌ உரையுமாக "நல்லந்துவனார்‌ கலித்தொகை” 
என்னும்‌ பெயரில்‌ அவர்‌ பதிப்பித்தார்‌. அதன்‌ பின்னர்‌, பல ஏட்டுச்‌ சுவடிகளை ஒப்பிட்டும்‌, வேறு 
நூல்களை ஆராய்ந்தும்‌, உரிய விளக்கங்களுடன்‌, பல்கிய மேற்கோள்களை அடிக்குறிப்புகளாக 


அளித்தும்‌, சென்னை பிரசிடென்சி கல்லூரியின்‌ தமிழ்ப்‌ பண்டிதராக விளங்கிய இ.வை. 


இனம்‌: பன்னாட்டு இணையத்‌ தமிழாய்விதழ்‌ 15504: 2455-0531 மே 2015, மலர்‌:1 இதழ்‌:1 9 


inam:International Research E_Journal Tamil Studies ISSN : 2455-0531 
May 2015, Issue : 1 www.inamtamil.com 


அனந்தராமையர்‌ அவர்கள்‌ 1925இல்‌ கலித்தொகையைப்‌ பதிப்பித்தார்‌. அதன்‌ பின்னரே பலரும்‌ 
கலித்தொகைக்கு உரை கண்டனர்‌ எனலாம்‌... 
மதுரைத்‌ திட்டம்‌ 

தமிழ்‌ இலக்கியங்களின்‌ மின்பதிப்பைக்‌ கொண்டிருக்கும்‌ இணையதளங்களில்‌ 
குறிப்பிடத்தக்கது மதுரை திட்டம்‌ என்ற இணையதளம்‌. 'இது ஒரு உலகளாவிய தமிழர்கள்‌ 
இணையம்வழி ஒன்றுகூடி தமிழ்‌ இலக்கியங்களின்‌ மின்பதிப்புக்களை உருவாக்கி அவற்றை 
இணையம்வழி உலகெங்கிலும்‌ உள்ள தமிழர்களும்‌ தமிழார்வலர்களும்‌ இலவசமாக பெற 
வசதிசெய்யும்‌ திட்டம்‌. எந்த ஒரு சமூகத்திற்கும்‌ இலக்கியங்கள்தான்‌ அக்கலாசாரத்திற்கான ஒரு 
முக்கிய எடுத்துக்காட்டு. அதை செவ்வனே காத்து உலகளாவிய தமிழர்களுக்கும்‌ 
ஏனையோருக்கும்‌ பகிர்ந்துகொள்வதும்‌ வரும்‌ சந்ததியினருக்கு கொண்டு செல்வதும்‌ ஒவ்வொரு 
தமிழரின்‌ கடமை. மதுரைத்‌ திட்டம்‌ இதற்கான ஒரு கூட்டு முயற்சி. 

மதுரைத்‌ திட்டம்‌ எந்தவித அரசாங்க (௮) தனியார்‌ நிறுவன உதவியின்றி, எந்தவித 
வியாபார நோக்கமுமின்றி நடைபெறுகின்ற ஒரு தன்னார்வ (எழடரவெயசல) முயற்சி. 1998-ம்‌ 
ஆண்டு தமிழர்‌ திருநாள்‌ (பொங்கல்‌) அன்று ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டம்‌ இன்றும்‌ தொடர்ந்து 
இயன்று வருகின்றது. உலகில்‌ வெவ்வேறு நாடுகளில்‌ வசிக்கும்‌ முன்னூற்றுக்கு மேற்பட்ட 
தமிழர்களும்‌ தமிழார்வலர்களும்‌ ஒன்றுகூடி இத்திட்டத்தை நடத்தி வருகின்றனர்‌.” 
இவ்விணையதளத்தில்‌ கலித்தொகை மூலம்‌ மின்பதிப்பாக உள்ளது. 
பதிப்பு வரலாறு 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை என்ற இணையதளம்‌ “சமகால மின்னூடகத்தின்‌ வழியே தமிழ்‌ 


மரபை நிலைநிறுத்தலும்‌, அறிந்துகொள்ளுதலும்‌'*; என்ற நோக்கத்துடன்‌ செயல்பட்டு வருகிறது. 
இந்த இணையதளத்தில்‌ 


கஸித்கொஸணக ராவ்பககார்‌ ஜாவ னன்‌. - க 
i (உ ணறரையடன்‌) ௫ லை தாபேோகறரயம்பினண்னை பப அமக சாயலாக ஏம்பின்‌ 
கவித்கொஸணக ம ப 
(இருகொகுதி) கட்க வங்‌. அரக ரகு ககக ய யாக த 1 
1. பாணைக்கலி. க க்‌ 
ன்‌ கறிஞ்‌௫க்கஸி இலை. அர்த ரண பபர்‌ ஜு. வ. அணர்தகர௱ண மயர்‌ ॥ 
டடிருதக்க ஸ்ட 1925 
(மலஸ்லைக்கணஸ்‌ 
மரகக்கணஸ்‌ - இ ணை அணந்கராஸமயைர்‌ ॥ 
[> ெய்கஸ்கவி | ஐ.ை. அனந்கராமையர்‌ 1931 
கவித்கொணக Hi க்‌ இ ணை அணந்கராஸடபமயைர்‌ ॥ 
[- மம்‌ ௮ லை அணந்கராஸடமயர்‌ 930 
கணித்கொணக காபி ௫௮ கண்ணைசாட. பண்ற ௯ அடம்‌. ட்‌ 
ன்‌ உரை படண்‌ கடிபட்ட லை இனவ கனார்‌ டட அதத்‌ காம்‌ செகச்கைககா. 
காசு விசுவாகண்‌ 
த்‌ கை. கணகசடாபதி செட்டியார்‌ பாகனேரி | 1938. 
ட] பாணலைக்கண்‌ (முதியார்‌ டபமணுபதிுய்பு 1943, 111 1949. ரர 
1955, V 1958, Vi 1962, Vil 1967 
கவித்கொஸணக - ட்டது 
2 ம்‌ = ட்‌ ன்‌ டமா பப்ளி க ஹஷுண்ணம . 
ச மூலை (மடப்‌ சக்திகாசனண்‌ சப்பி ரடட ணின்‌ ம்‌ 
ன னக்கு ம்‌ செண்னை 1958 


3 டாக்டர்‌ = ம்‌ 
15 [அத்தொகை மர இராச மானைககணார்‌ [அன்னையவள்‌ பண்ணை 195 
கைத்து க 2 = மர்ரே அண்டு கம்பெனி. 
[> மூலப்‌ மங்கல்‌ சென்னை ॥ 1957, ॥ 1981 
அத்கா௱ாந்க நாஸங்பதுப்புக்‌ 
கணித்கொணக ப ம்‌ நப்‌ a 
10 வின்க்கவ்ரை பெ. கவ. சோடய௰சுந்தரணனணார்‌ மட்‌ வ்‌ சென்‌ ணை. ! 1969. ப 
௮௬௮ கேண ரூணிப்‌ பகுப்பக ஸ்‌ 
க தாஸ ர்க்‌ = செண்னை ! 1958, ॥ 1965 
11 பூவ ர்க்க ௫ுகண்‌ ப 
தெளிவுகளை டண பாரி நிலையம்‌ 111 1971 
கவித்கொஸணக 
ட்டம்‌ உடைமை படட ண்‌) அதம்‌ இ - க 
= ற்‌ ட்‌ கடபிபம்ப்பஸ்கலைக்‌ க்கம்‌ 
12 மூல (மட்‌ ஊ.வ. அணந்கராஸடமயர்‌ = - - 
நச்‌ சினார்க் கணிமைர்‌ கஞ்சாம்‌. ப பணுபதுப்பு 184 


கலித்தொகை பதிப்பிக்கப்பட்ட ஆண்டுகளின்‌ விவரங்கள்‌ தரப்பட்டுள்ளன. 


இனம்‌: பன்னாட்டு இணையத்‌ தமிழாய்விதழ்‌ 155814: 2455-0531 மே 2015, மலர்‌:1 இதழ்‌:1 10 


inam:International Research E_Journal Tamil Studies ISSN : 2455-0531 
May 2015, Issue : 1 www.inamtamil.com 


மொழிபெயர்ப்பு 

சங்க இலக்கியங்களின்‌ பெருமையை பிறமொழி அறிஞர்களும்‌ அறிந்துகொள்ளும்‌ 
விதமாக ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடக்கூடிய இணையதளங்கள்‌ உள்ளன. 
கலித்தொகைப்‌ பாடல்களையும்‌ அதற்கான விளக்கங்களையும்‌ 'லேர்ன்‌ சங்கத்தமிழ்‌” என்ற 
இணையதளம்‌ வழங்குகிறது. விக்கிப்பீடியாவிலும்‌? சங்கப்பாடல்களுக்கான ஆங்கில 
மொழிபெயர்ப்பைக்‌ காணமுடிகிறது. “இலக்கிய ஒப்பாய்வு!” என்ற தளமும்‌ கலித்தொகைப்‌ 
பாடலை ஆங்கிலத்தில்‌ விளக்கத்துடன்‌ தருகிறது. இம்மொழி பெயர்ப்புகள்‌, சங்கப்பாடலின்‌ மூல 
வரிகள்‌, பாடலின்‌ ஆங்கில விளக்கம்‌, பாடலின்‌ அருஞ்சொற்பொருள்‌ விளக்கம்‌ என பாடலை 
விளக்கிச்‌ செல்வனவாக உள்ளன. 
இலக்கிய நயம்‌ பாராட்டுதல்‌ 

கலித்தொகைப்‌ பாடல்களின்‌ சிறப்பியல்புகளை சங்கஇலக்கியம்‌ படிக்காதவர்களும்‌ 
உணரும்‌ வகையில்‌ பல இணையதளங்கள்‌ எடுத்தியம்புகின்றன சான்றாக, கற்றலின்‌ சிறப்பு 
கற்பித்தலே என்று கூறும்‌ கல்லூரித்‌ தமிழ்‌” என்ற வலைப்பதிவு கலித்தொகைப்‌ பாடல்களை 
விளக்கத்துடன்‌ பதிவுசெய்துள்ளது. இந்த இணையத்தில்‌ பிடிஎப்‌ வடிவத்திலும்‌ கலித்தொகை 
உள்ளது. 'கலித்தொகையில்‌ புராண இதிகாச குறிப்புகளை எடுத்துரைப்பதாக 'ராம்‌ வலைப்பதிவு” 
விளங்குகிறது. ஏறுதழுவல்‌ உள்ளிட்ட கலித்தொகைக்‌ காட்சிகளைப்‌ பதிவுசெய்து வரும்‌ தளங்குள்‌ 
'தமிழ்த்துளி'!? என்ற தளம்‌ குறிப்பிடத்தக்கது. 'தமிழ்த்‌ தொகுப்புகள்‌';1! என்ற இணையதளம்‌ 
சங்ககாலத்தில்‌ இருந்த தொழில்களைக்‌ கலித்தொகை வழியாக எடுத்தியம்புகிறது. கலித்தொகப்‌ 
பாடல்களைச்‌ சமகால மொழிநடையில்‌ விளக்கும்‌ வலைப்பதிவுகளுள்‌ 'வேர்களைத்தேடி'!” என்ற 
பதிவு குறிப்பிடத்தக்கது. இதில்‌ இடம்பெற்ற பாடல்களை பார்வையாளர்‌ மறுமொழிகளுடன்‌ 
நூலாக்கம்‌ செய்தும்‌ வெளியிட்டுள்ளது. 
சமூகத்‌ தளங்களில்‌ கலித்தொகை 

முகநூல்‌ உள்ளிட்ட சமூகத்‌ தளங்களில்‌ சங்க இலக்கியத்துக்கெனக்‌ குழுக்களை 
ஏறுப்படுத்திக்கொண்டு எழுதுவோர்‌ கலித்தொகையின்‌ மாண்புகளையும்‌ சிறப்பாகப்‌ 
பதிவுசெய்துவருகின்றனர்‌. அதற்குச்‌ சான்றாக 'சங்கஇலக்கியம்‌'13 என்ற முகநூல்‌ பக்கத்தைக்‌ 
கூறலாம்‌. இப்பக்கத்தில்‌ சங்க இலக்கியப்பாடல்கள்‌ பலவும்‌ விளக்கத்துடன்‌ 
வெளியிடப்படுகின்றன. சங்க இலக்கியம்‌ கூறும்‌ வாழ்வியல்‌ இலகுத்‌ தமிழ்‌ நடையில்‌'1* என்றே 
ஒரு முகநூல்‌ குழு உள்ளது. 
இணைய இதழ்களில்‌ கலித்தொகை 

தினமணி நாளிதழில்‌; சங்கப்பலகை என்ற பிரிவு தமிழுலகத்தால்‌ பெரிதும்‌ விரும்பி 
வாசிக்கப்பட்டு வருகிறது. இதில்‌ பல்வேறு தமிழிலக்கியங்களின்‌ நயங்களும்‌ சான்றுகளுடன்‌ 
கட்டுரைகளாக வெளியிடப்பட்டு வருகின்றன. இப்‌ பதிவுகளில்‌ கலித்தொகைப்‌ பதிவுகள்‌ 
சிறப்பிடம்‌ பெறுகின்றன. சான்றாக கலித்தொகையில்‌ மகாபாரதம்‌”! என்ற பதிவைச்‌ சுட்டலாம்‌. 
சங்ககாலப்‌ மக்களின்‌ பழக்கவழங்கங்களுள்‌ குறிப்பாக்‌ கலித்தொகையில்‌ இடம்பெற்ற 
பழக்கவழக்கங்களை கலித்தொகை காட்டும்‌ பழக்கவழக்கங்கள்‌'16 என்ற பதிவின்‌ வழியாக 
திண்ணை என்ற இணைய இதழ்‌ விளக்குகிறது. 'முத்துக்கமலம்‌'1? கலித்தொகை காட்டும்‌ பண்பு 


நலன்கள்‌ என்ற கட்டுரை வழியாக சங்ககால மக்களின்‌ பண்புநலன்களைப்‌ 


இனம்‌: பன்னாட்டு இணையத்‌ தமிழாய்விதழ்‌ 15514 : 2455-0531 மே 2015, மலர்‌:1 இதழ்‌:1 11 


inam:International Research E_Journal Tamil Studies ISSN : 2455-0531 
May 2015, Issue : 1 www.inamtamil.com 


புலப்படுத்துகிறது. பதிவுகள்‌'1£ என்ற இணைய இதழ்‌ கலித்தொகையில்‌ சிறப்பாகப்‌ பேசப்படும்‌ 
ஏறுதழுவல்‌ என்ற சங்ககால மரபுகுறித்த கட்டுரையை வெளியிட்டுள்ளது. “காலச்சுவடு”! என்ற 
இணைய இதழில்‌ வெளியான உயிரினும்‌ சிறந்தன்று நாணே என்ற கட்டுரை கலித்தொகைப்‌ 
பாடல்களையும்‌ விளக்கிச்‌ செல்கிறது. 'வரலாறு'2' இணைய இதழிலும்‌ கலித்தொகை குறித்த 
ஆய்வுக்கட்டுரைகள்‌ இடம்பெற்றுள்ளன. 
கலித்தொகை ஓவியங்கள்‌ 

கூகுள்‌ படங்கள்‌ என்ற பிரிவில்‌ கலித்தொகை என்று தேடினால்‌, கலித்தொகை 
மூலநூல்கள்‌, உரை நூல்கள்‌, அது தொடர்பான இணையதளங்களின்‌ இணைப்புடன்படங்களும்‌ 
கிடைக்கும்‌ அளவுக்கு வசதி உள்ளது. வேர்களைத்தேடி”! உள்ளிட்ட இணையதளங்கள்‌ தாம்‌ 
விளக்கவரும்‌ கலித்தொகைப்‌ பாடல்களை அழகிய ஓவியங்களாகக்‌ காட்சிப்படுத்திவருகின்றன. 
இத்தளத்தில்‌ மாநாகன்‌ இனமணி என்ற இதழ்‌ வெளியிடப்படுகிறது. இதில்‌ தமிழ்‌ மொழியின்‌ 
தொன்மையான இலக்கண, இலக்கியங்களில்‌ இருந்து தமிழர்‌ தம்‌ மரபு, பழக்கவழக்கங்கள்‌ 
அழகான ஓவியங்களாகக்‌ காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றுள்‌ தமிழர்‌ தம்‌ ஏறுதழுவல்‌ 
மரபுகளை எடுத்தியம்பும்‌ கலித்தொகைக்‌ காட்சிகளை அழகிய ஓவியங்கள்‌ விளக்கிச்‌ 
செல்கின்றன. 


சான்றாக இந்த ஓவியத்தைக்‌ கொள்ளலாம்‌. 
காணொளிகளில்‌ கலித்தொகை 

தமிழின்‌ செம்மைத்‌ தன்மைக்குத்‌ தக்க சான்றாக விளங்கும்‌ கலித்தொகைப்‌ பாடல்களை 
அழகுத்தமிழில்‌ பேசி அதனைப்‌ பதிவு செய்து யுடியூப்‌ என்ற இணையதளத்தில்‌ பகிர்ந்து 
கொள்வதையும்‌ பலர்‌ வழக்கமாகக்‌ கொண்டுள்ளனர்‌. சான்றாக 'யுடியூப்பில்‌ கலித்தொகை'22 என்ற 
பதிவின்‌ வழியாக ஒரு பேராசிரியர்‌ கலித்தொகையின்‌ தனிச்சிறப்புகளை பேசி அதைக்‌ காணொளி 
வடிவில்‌ தந்துள்ளார்‌. 


இனம்‌: பன்னாட்டு இணையத்‌ தமிழாய்விதழ்‌ 15514: 2455-0531 மே 2015, மலர்‌:1 இதழ்‌:1 12 


inam:International Research E_Journal Tamil Studies ISSN : 2455-0531 
May 2015, Issue : 1 www.inamtamil.com 


& C | & https://www.youtube.com/results?search 


ul" =- கலித்தொகை a 


பார்ப்பதற்கு உள்ள வடிப்பான்கள்‌ ௬ ஏறத்தாம 9 முடிவுகள்‌ 
எனது சேனல்‌ 
எனது சந்தாக்கள்‌ 


வரலாறு 


6M > 


பிறகு பார்க்க 
பிளேலிஸ்ட்கள்‌ 

ஈச விரும்பிய விடியோ 
சந்தாக்கள்‌ 


i - ] TheMyTamil 


ஒரு ஆசிரியர்‌ மாணவருக்குப்‌ பாடம்‌ நடத்துவது போல இத்தொழில்நுட்பம்‌ பலருக்கும்‌ 
முன்மாதிரியாக விளங்குகிறது. மின்னஞ்சல்‌ முகவரி இருந்தால்‌ யார்‌ வேண்டுமானலும்‌ இவ்வாறு 
தம்‌ கருத்துக்களைப்‌ பகிர்ந்துகொள்ளமுடியும்‌ என்ற கருத்து சுதந்திரமும்‌ உள்ளது. 
நூல்‌ மதிப்புரைகள்‌ 


தினத்தந்தி, தினமணி உள்ளிட்ட நாளிதழ்களும்‌, வலைப்பதிவுகளும்‌ நூல்‌ மதிப்புரைகளை 
வெளியிட்டுவருகின்றன. இதில்‌ கலித்தொகை குறித்த பதிவுகளும்‌ இடம்பெறுகின்றன. 
அகராதிகளில்‌ கலித்தொகை 

தமிழ்‌ 'விக்சனரி2 உள்ளிட்ட அகராதிகளில்‌ கலித்தொகை குறித்த செய்திகளை எளிதில்‌ 
கண்டு பயன்பெறமுடிகிறது. மேலும்‌ பல அகராதி முயற்சிகளும்‌ நடைபெற்று வருகின்றன. 
கலித்தொகை ஆய்வு குறித்த பதிவுகள்‌ 

பல்வேறு பல்கலைக்கழகங்களில்‌ தமிழில்‌ செய்யப்பட்ட ஆய்வியல்‌ நிறைஞர்‌, முனைவர்‌ 
பக்‌ ஆய்வுத்‌ தலைப்புகளை சில இணையதளங்கள்‌ வெளியிட்டுவருகின்றன. 
சான்றாக, தமிழாய்வு'2* என்ற வலைப்பதிவு ஆயிரக்கணக்கான தலைப்புகளைக்‌ கொண்டுள்ளது. 
'தமிழாய்வுகள்‌'2 என்ற இணையதளம்‌ மிகவும்‌ சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சான்றாக, 


அ கிதலதாககை உரைத்திறுன்‌ - அட ஆனந்தன்‌ 


தனத க லைல்‌ வல்‌ 


யவ வினககம்‌ 
கை! மதுரை காமராஜர்‌ பல்கலைக்கழகம்‌ [பம வஹுவ 
= 


ரைகள்‌ பல எழுகப்பெற்றுன்னண. 
அவ்வுரைக தூ ஈக உரைத்திறுன்‌ என்பதைப்‌ பொருளாகக்‌ 
எள்‌ ம 


ணை வணர 


கலித்தொகை உஷத்‌ தஸ ண்‌: 
ண்டி (முடிவுகள்‌ நிரஸ்படத்‌ 


இவ்விணைய தளத்தில்‌ பல பல்கலைக்கழகங்களில்‌ செய்யப்பட்ட ஆய்வுத்‌ தலைப்புகள்‌ 
தரப்பட்டுள்ளன. அதிலும்‌ ஆய்வாளர்‌ பெயர்‌, நெறியாளர்‌ விவரத்துடன்‌, முன்னுரை, ஆய்வுப்‌ 
பகுப்பு முடிவுரை என மிகவும்‌ விளக்கமாகத்‌ தரப்பட்டுள்ளதால்‌, ஒரே தலைப்பில்‌ செய்யப்படும்‌ 
ஆய்வுகள்‌ குறையும்‌ சூழல்‌ உருவாகியுள்ளது. 
மின்னூலகங்களில்‌ கலித்தொகை 

இணையப்‌ பரப்பில்‌ நிறையவே மின்னூலகங்கள்‌ வந்துவிட்டன. இவற்றில்‌ இலவசமாக 
தமிழ்‌ நூல்களை தகுதர (பிடிஎப்‌) வடிவத்தில்‌ பதிவிறக்கம்‌ செய்துகொள்ளமுடிகிறது. சான்றாக, 


'சென்னை நூலகம்‌, 'நூலகம்‌”26, மதுரை மின்நூல்‌ தொகுப்பு, 'தமிழகம்‌'28,' 


இனம்‌: பன்னாட்டு இணையத்‌ தமிழாய்விதழ்‌ 15514 : 2455-0531 மே 2015, மலர்‌:1 இதழ்‌:1 13 


inam:International Research E_Journal Tamil Studies ISSN : 2455-0531 
May 2015, Issue : 1 www.inamtamil.com 


விக்கிசோர்சு'29, 'தமிழ்க்களஞ்சியம்‌”30 உள்ளிட்ட பல்வேறு மின்னூலகங்களும்‌ கலித்தொ/யைப்‌ 
பதிவுசெய்துள்ளன. இந்நாலகங்களுள்‌ கன்னிமாரா நூலகம்‌”! குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. 
இந்நூலகத்தில்‌ கலித்தொகை குறித்த 57 நூல்களைக்‌ காணமுடிகிறது. அந்நூலின்‌ பதிப்பகம்‌ 
குறித்த விவரங்களையும்‌ இதில்‌ காணலாம்‌. 
இணைய நூலங்காடிகளில்‌ கலித்தொகை 

இணைய நூலங்காடிகள்‌ பலவும்‌ கலித்தொகை மூல நூலையும்‌ கலித்தொகையில்‌ 
செய்யப்பட்‌ ஆய்வு நூல்களையும்‌ விற்பனை செய்துவருகின்றன. அதனால்‌ உலகின்‌ எந்த 
நாட்டிலிருந்தாலும்‌ வீட்டிலிருந்தகொண்டே நூல்களைப்‌ பெற்றுக்கொள்ளும்‌ வசதியும்‌ 
வந்துள்ளது. சான்றாக, நூலுலகம்‌'2 என்ற இணையதளத்தைக்‌ குறிப்பிடலாம்‌. இந்த 
இணையதளளத்தில்‌ தமிழ்‌ மொழியின்‌ பல துறை சார்ந்த நூல்கள்‌ விற்பனைக்கு உள்ளன. 
காட்டாக, கலித்தொகை என்று தட்டச்சு செய்தால்‌ கலித்தொகை மூலம்‌, கலித்தொகை உரை, 
கலித்தொகையில்‌ செய்யபட்ட ஆய்வு நூல்கள்‌ என பல நூல்களும்‌ அதன்‌ அட்டைப்படத்துடன்‌ 


விவரமாகப்‌ ப்பட்ட. 


J அஙங்கபாலை1 யரா அரைய ஐ யிய வக 


க ர்‌ சவக்‌ ௬ ல 


கமா அகடம்‌, ரூனா உனக, wWelcom 
NEw BOOK REVIEWS 


கணித பொக - ர்க்க வவ 


Out of Stock , 


'காந்தளகம்‌' என்ற பிறிதோர்‌ இணையதளம்‌ குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


www.tamilnool.com t f tphp?field 


snigonee உலகின்‌ மிகப்‌ பெரிய தமிழ்‌ நூல்‌ அங்காடி 


nthalaka தமிழ்நூல்‌.காம்‌ 


<= 
செல்பேசி | 


புத்தகம்‌ 
கக்கிய "| 


www. tamiinool. corn 


பாடவகை தேடல்‌ வெளியேறுக 


மொத்தம்‌ : 35878 முடிவுகள்‌ 


தட்டசுகத்‌ தேடல்‌ 
முந்தைய 10முடிவுகள்‌..... அடுத்த 10முடிவுகள்‌ 


ட்ட அய்‌ 


குறிப்பு 
ஃகிழ்க்‌ ஞுத்கட்டுகண்‌ எண்‌ 


தலைப்பு பாடம்‌ ஆசிரியர்‌ விலை 


TAMILOLOGY ப 12925 கலித்தொகைக்‌ கதைகள்‌ சிறுவர்‌ செந்துறையான்‌ 40 


த்‌ கக ண 32435 கலித்தொகையில்‌ அறநெறி இலக்கியம்‌ சங்ககாலம்‌ இளங்குமரனார்‌ இரா 30 ல்‌ 

தகொடர்புக்ளு 43789 கலித்தொணையும்‌ முத்தொன்னாயிரமூம்‌ இலக்கியம்‌ சங்ககாலம்‌ தெனிணை 85 ல்‌ 

po load Umcode F ர்‌ 

பன எக்‌ 24064 கலித்தொகை பரிபாடல்‌ காட்சிகள்‌: இலக்கியம்‌ கட்டுரை பார்த்தசாரதி நா 30 

யாண்ணிரு திருமூஸை 
32330 கலித்தொகை திரட்டு 2 இலக்கியம்‌ சங்ககாலம்‌ கந்தையா ந சி 160 
27318 கலித்தொகை இலக்கியம்‌ சங்ககாலம்‌ சுப்பிரமணியன்‌ 200 ன்‌ 
27422 கலித்தொகை இலக்கியம்‌ சங்ககாலம்‌ அண்ணாமலை சப ர்‌ க க்ற்ட்ட 

அணுப்பு௯. 


கருத்துச்‌ சுதந்திரமும்‌ கலித்தொகைப்‌ பதிவுகளும்‌ 
இலக்கியம்‌, இலக்கணம்‌ என்பதெல்லாம்‌ தமிழ்‌ படித்தோர்‌ மட்டுமே பேசிய, எழுதிய காலம்‌ 
கடந்துவிட்டது. இப்போது தமிழ்‌ மொழி காலத்துக்கு ஏற்ப தன்னைத்‌ தகவமைத்துக்கொண்டு 


இனம்‌: பன்னாட்டு இணையத்‌ தமிழாய்விதழ்‌ 15514: 2455-0531 மே 2015, மலர்‌:1 இதழ்‌:1 14 


inam:International Research E_.Journal Tamil Studies ISSN : 2455-0531 
May 2015, Issue : 1 www.inamtamil.com 


இணையவெளியில்‌ பரவலாக்கம்‌ பெற்றுள்ளது. தமிழ்‌ மொழியின்‌ சிறப்பியல்புகளை தமிழ்‌ 
உணர்வாளர்கள்‌ பலரும்‌ தமக்கு பிடித்த சமூகத்தளத்தில்‌ சுதந்திரமாக வெளியிட்டு வருகின்றனர்‌. 
அவற்றுள்‌ விக்கிப்பீடியா என்ற கட்டற்ற கலைக்களஞ்சியம்‌ சிறந்த எடுத்துக்காட்டாக 
விளங்குகிறது. 

€ > x || வரிர்2ரிக0ரர்ய்கலித்தொகை 


புதிய கணக்கை உருவாக்கவும்‌ புகுபதிகை மணல்தொட்டி 


ட்‌ இ: ்‌்‌ ழ்‌ ம்‌ . - 
* J கட்டுரை உரையாடல்‌ படிக்கவும்‌ தொகு வரலாற்றைக்‌ காட்டவும்‌ a 
t பி 


விஃகபடியா கலித்தொகை 


கட்டற்ற கலைக்களஞ்சியம்‌ 


http:/ /ta.wikipedia.org/s/o3e 


முதற்‌ பக்கம்‌ 
மற்றக்‌ கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிப்ப்டியாவில்‌ இருந்து 
நடப்பு நிகழ்வுகள்‌ 
புதிய கட்டுரை கலித்தொகை சங்க காலத்‌ தமிழிலக்கியத்‌ தொகுதியான எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஆறாவது தமிழ்‌ இலக்கியம்‌ 
எழுதுக ன்‌ நூலாகும்‌. பல புலவர்களின்‌ பாடல்கள்‌ அடங்கிய தொகுப்பு நூலான கலித்தொகையில்‌ ஓசை சங்க இலக்கிய நூல்கள்‌ 
கட்டுரைக்‌. இனிமையும்‌. தரவு, தாழிசை, தனிச்சொல்‌, சுரிதகம்‌ என்னும்‌ சிறப்பான அமைப்புகளால்‌ அமைந்த ரு. ஷை 
ஏதாவது ஒரு கலிப்பாவினால்‌ பாடப்பட்ட 150 பாடல்கள்‌ உள்ளன. அகப்பொருள்‌ துறை பாட ஏற்ற யாப்பு எட்டுததோலை - பட்டு 
nrg வடிவங்களாக கலிப்பாவையும்‌ பரிபாடலையும்‌ தொல்காப்பியர்‌ கூறுகிறார்‌. துள்ளலோசையால்‌ ப்நினெண்மேற்சணக்கு 
வ்‌ பாடப்பட்டு பாவகையால்‌ பெயர்பெற்ற நூல்‌ கலித்தொகை ஆகும்‌. பிற அகத்திணை நூல்கள்‌ - எட்டுத்தொகை 
eg எடுத்துரைக்காத கைக்கிளை, பெருந்திணை, மடலேறுதல்‌ ஆகியவை கலித்தொகையில்‌ மட்டுமே நற்றிணை குறுந்தொகை 
ததன்‌ இடம்பெறுகின்றன. கலித்தொகை காதலர்தம்‌ அகத்தொகை எனவும்‌ கூறலாம்‌. இப்பாடல்களின்‌ மூலம்‌ ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து 
ர இன்று 1 பண்டைக்‌ கால ஒழுக்க வழக்கங்கள்‌, நிகழ்ச்சிகள்‌. மரபுகள்‌, காலத்தின்‌ தன்மை, நல்லவர்‌ தீயவர்‌ பரிபாடல்‌ கலித்தொகை 
இந்த வாரம்‌ பண்புகள்‌, விலங்குகள்‌, பறவைகள்‌, மரங்கள்‌, செடி கொடிகளின்‌ இயல்புகள்‌ ஆகியனவற்றை அறிந்து அகநானூறு புறநானூறு 
இந்த மாதம்‌ கொள்ளலாம்‌. பத்துப்பாட்டு 
உதவி திருமுருகாற்றுப்படை பொருநராற்றுப்படை 
கள்‌ a பறை ய அப து பெறுமாறு 
உதவி கோருக 1 பதிப்பு வரலாறு முல்லைப்சட்டு மதுரைசக! கரி 
Fonthelp 2 தொகுப்பு நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு 
புதுப்பயனர்‌ உதவி 21 பாடல்‌ பட்டினப்பாலை மலைபடுகடாம்‌ 


இதில்‌ யார்‌ வேண்டுமானாலும்‌ தமிழ்‌ குறித்த கட்டுரைகளைத்‌ தொகுக்கமுடியும்‌ என்ற 
சுதந்திரம்‌ உள்ளது. சங்கஇலக்கியம்‌ என்ற பிரிவில்‌ மூல பதிப்புகள்‌ மட்டுமின்றி சங்கஇலக்கியம்‌ 
தொடர்பான பல இணையதளங்களின்‌ இணைப்புகளும்‌ வழங்கப்பட்டு வருகின்றன. சில 
நேரங்களில்‌ தவறான, மயக்கமான செய்திகளும்‌ இடம்பெற்றுவிடுகின்றன. இருந்தாலும்‌ 
அவற்றை சரிசெய்து கண்காணிக்கும்‌ மரபுகளும்‌ இருப்பதால்‌ எதிர்காலத்‌ தலைமுறைக்கு தமிழ்‌ 
இலக்கியங்கள்‌ விரல்நுனியில்‌ கிடைக்கும்‌ சூழல்‌ உருவாகியுள்ளது. சான்றாகக்‌ கலித்தொகை 
என்று கூகுளில்‌ தேடுபொறியில்‌ தேடினால்‌ முதலில்‌ கிடைக்கும்‌ முடிவு விக்கிப்பீடியாவின்‌ 
முடிவாகத்தான்‌ இருக்கிறது. இரண்டாவது தமிழ்‌ இணையப்‌ பல்கலைக்கழகம்‌, மூன்றாவது, 
இலக்கியம்‌ என்று முடிவுகள்‌ கிடைக்கின்றன. தொடர்ந்து ஒரு பக்கத்துக்கு 10 இணைய பக்கங்கள்‌ 
என பதினெட்டுப்‌ பக்கங்களை கூகுள்‌ பரிந்துரை செய்கிறது. அந்த அளவுக்கு கலித்தொகை 
குறித்த பதிவுகள்‌ சுதந்திரமாக வெளியிடப்பட்டுவருகின்றன. 
கலித்தொகைப்‌ பதிவுகளும்‌ எழுத்துருச்‌ சிக்கலும்‌ 

தமிழில்‌ பல்வேறு எழுத்துருக்களில்‌ இயங்கி வந்த இணையதளங்கள்‌ பலவும்‌ யுனிகோடு 
என்றழைக்கப்படும்‌ ஒருங்குறி எழுத்துரு முறைக்கு மாறிய பிறகு காப்பி, பேஸ்ட்‌ எனப்படும்‌ 
நகலெடுத்து ஒட்டும்‌ வழக்கம்‌ அதிகமாகிவிட்டது. சான்றாக ஒரு ஆய்வாளர்‌ கலித்தொகையில்‌ 
ஆய்வு செய்பவராக இருந்தால்‌ அவர்‌ தாம்‌ மேற்கோள்‌ காட்டவிரும்பும்‌ கலித்தொகைப்‌ 
பாடல்களை நகலெடுத்துப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளமுடியும்‌. அதிலும்‌ எழுத்துருச்‌ சிக்கல்‌ 
ஏற்பட்டால்‌ எழுத்துருமாற்றி மென்பொருள்களும்‌, இணையதளங்களும்‌ வழக்கத்துக்கு 
வந்துவிட்டன. சான்றாக 'பொங்குதமிழ்‌'* என்ற இணையதளத்தைக்‌ குறிப்பிடலாம்‌. மேலும்‌ 


இனம்‌: பன்னாட்டு இணையத்‌ தமிழாய்விதழ்‌ 15514: 2455-0531 மே 2015, மலர்‌:1 இதழ்‌:1 15 


inam:International Research E_Journal Tamil Studies ISSN : 2455-0531 
May 2015, Issue : 1 www.inamtamil.com 


கலித்தொகைப்‌ பாடல்களைப்‌ பல்வேறு மொழிகளில்‌ மொழிமாற்றம்‌ செய்துகொள்ளவும்‌ 'கூகுள்‌ 
மொழிமாற்றி தொழில்நுட்பம்‌'5 பயன்படுகிறது. 
நிறைவாக... 

இணையதளங்கள்‌, வலைப்பதிவுகள்‌, மின்னூலகங்கள்‌, சமூகத்‌ தளங்கள்‌ என 
இணையத்தின்‌ பல்வேறு கூறுகளிலும்‌ கலித்தொகை சுவடியாகவும்‌, பதிப்பாகவும்‌, பதிவாகவும்‌ 
இடம்பெற்றுள்ளது. கலித்தொகை உணர்த்தும்‌ கருத்துக்களை ஓவியங்களாகவும்‌, 
காணொளியாகவும்‌ இன்று பதிவுசெய்ய ஆரம்பித்துள்ளனர்‌. இன்றைய திறன்பேசிகளில்‌ கூட 
கலித்தொகைப்‌ பதிவுகளைக்‌ காணமுடிகிறது. கலித்தொகை சுவடியாக இருந்தபோது, அச்சாக்கம்‌ 
பெற்றபோது, கணினியில்‌ இடம்பெற்றபோது, இணையத்தில்‌ இடம்பெற்றபோது என ஒவ்வொரு 
காலகட்டத்திலும்‌ கலித்தொகை காலத்துக்கு ஏற்ப தம்மைத்‌ தகவமைத்துக்‌ கொண்டுள்ளது. 
இணையத்தில்‌ கிடைக்கும்‌ கலித்தொகைப்‌ பதிவுகளுள்‌ தமிழ்‌ இணையப்‌ பல்கலைக்கழகம்‌, 
விக்கிப்பீடியா, மதுரைத்திட்டம்‌ ஆகிய இணையதளங்கள்‌ முதல்‌ மூன்று பயன்பாட்டுத்‌ 
தளங்களாக விளங்குகின்றன. பல பல்கலைக்கழகங்களில்‌ செய்யப்பட்ட ஆய்வுகளையும்‌ சில 
இணையதளங்கள்‌ தொகுத்து வழங்குவதால்‌ ஒரே தலைப்பில்‌ ஆய்வுகள்‌ செய்யும்‌ நிலை 
தவிர;க்கப்படுகிறது. ஆய்வாளா;கள்‌ ஒரு சொல்லைத்‌ தேட பக்கம்‌ பக்கமாகத்‌ தேடிய காலம்‌ 
கடந்து இப்போது சில மணித்துளிகளில்‌ அந்தச்‌ சொற்களைத்‌ தேடிப்‌ பெற முடிகிறது. ஆய்வுக்குத்‌ 
தேவையான உரைவிளக்கங்களையும்‌, ஆய்வோடு தொடர்புடைய நூல்களையும்‌ 
இணையவழியாகப்‌ பெறும்‌ வழிமுறையும்‌ உதவியாகஉள்ளது. கலித்தொகை என்ற பழந்தமிழ்‌ 
இலக்கியத்தை எதிர்காலத்துக்கும்‌ புரியும்‌ நடையில்‌, பிடித்த தொழில்நுட்பத்தில்‌ சொல்லித்தரும்‌ 
அளவுக்கு இணையத்தில்‌ இன்று தமிழ்‌ வளர்ச்சிபெற்றுள்ளது. கணினி மற்றும்‌ இணையத்தில்‌ 
தமிழ்ப்பயன்பாட்டுக்குப்‌ பெரிதும்‌ தடையாக இருந்த எழுத்துருச்‌ சிக்கல்‌ என்பது ஒரு முடிவுக்கு 
வந்துவிட்டது. ஒருங்குறி என்ற பயன்பாட்டு முறையால்‌ இன்று கணினியிலும்‌, இணையத்திலும்‌ 
தமிழ்‌ மொழியை எளிதாகப்‌ பயன்படுத்தமுடிகிறது. 
சங்கஇலக்கியத்தின்‌ ஒரு நூலான கலித்தொகை இணையத்தில்‌ பெற்றுள்ள இடம்‌ இன்றைய 
சூழலில்‌ சங்கஇலக்கியம்‌ மக்களிடையே பெற்ற செல்வாக்கின்‌ அடையாளமாகவே கருதமுடிகிறது. 
சான்றெண்‌ விளக்கம்‌ 


http:/www.tamilvu.org/library/suvadi/s 126/html/s1260cnt.htm 
http://ta.wikipedia.org/wiki/sகலத்தொகை 
http://www.projectmadurai.org/index. utf8.html 


ந்‌ ஆல ஆ 


http://www.tamilheritage.ors/thfcms/index.php/2008-09-27-02-06-02/2010-05-02-09-39- 


14/2010-07-11-20-22-18 

http://learnsangamtamil.com/kalithokai/ 

http://en.wikipedia.org/wiki/Sangam literature 
http://literature-comp.blogspot.in/201 1/1 1/tamil-kalithogai.html 
http://Kalloorithamizh.blogspot.in/2012/12/blog-post_ 15.html, 
https://ramanchennai. wordpress.com/tas/sகoலத்தொகை 

10. http://vaiyan.blogspot.in/2014/1 1/blog-post 88.html 

11. https://thoguppukal.wordpress.com/2011/01/29/கலித்தொகை 

12. http://www. gunathamizh.com/search/label/sகodித்தொகை 

13. https://www.facebook.com/sangaillakiyam?fref=pb&hc location=profile browser 


தத்‌ 


இனம்‌: பன்னாட்டு இணையத்‌ தமிழாய்விதழ்‌ 15514 : 2455-0531 மே 2015, மலர்‌:1 இதழ்‌:1 16 


inam:International Research E_Journal Tamil Studies ISSN : 2455-0531 


14. 
15. 


16. 
17. 
18. 


19. 
20. 


May 2015, Issue : 1 www.inamtamil.com 


https://www.facebook.com/pages/சங்கஇலக்கியம்‌ கூறும்‌ வாழ்வியல்‌ இலகு தமிழ்‌ நடையில்‌ /2583311208709422ref=br_rs 
http://www.dinamani.com/weekly supplements/tamil mani/2014/02/23/சங்கப்பலகை 
கலித்தொகையில்‌ /aஅrticle2072560.ece 

http://puthu.thinnai.com/?p=28213 

http://www.muthukamalam.com/essay/literature/p20.html 

http://www. geotamil.com/pathivukalnew/index.php?option=com content&view=article&id=363: 


2011-08-29-01-57-50&catid=2:2011-02-25-12-52-49&1Itemid=19 
http://www.kalachuvadu.com/issue-139/page76.asp 


http://www. varalaaru.com/design/article.aspx? ArticlelD=575 


. http://www. gunathamizh.com/search/label/பருந்கதச்சன்‌ தென்னன்‌ மெய்ம்மன்‌ 
. https://www.youtube.com/watch?v=YmhKu] x0MU 

. http://thamizhaaivu.blogspot.in/ 

. http:/www.tamilaivugal.org/TamilPhd/TamilAivugal 

. http://www.chennailibrary.com/ettuthogai/Kkalithogai.html 


. http:/www.noolaham.org/ 


. http://www.projectmadurai.org/ 
. http:/www.thamizhagam. net/tamillibrary/tamillibrary. html 


. http://ta.wikisource.org/wiki/கல த்தொகை 
. http://www.tamilkalanjiyam.com/literatures/ettuthogai/kalithokai/index.html#. VOCrNiuUe Vs 
. http://connemara.tnopac. gov.in/cgi-bin/koha/opac-search. கலித்தொகை 


. http://www.noolulagam.com/product/?pid=17544#details 
. http://www.tamilnool.com/ 


. http://www. Suratha.com/reader.htm 
. https://translate.google.co.in/?hl=ta&tab=wT 


இனம்‌: பன்னாட்டு இணையத்‌ தமிழாய்விதழ்‌ 15514 : 2455-0531 மே 2015, மலர்‌:1 இதழ்‌:1 17 


